© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2021 [விலை: 0.80 காசு. 











தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 




















எண்‌ 5] சென்னை, புதன்கிழமை, பிப்ரவரி 3, 2021 
தை 21, சார்வரி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2052 


பருதி |--பிரிவு 1 இன்‌ இணைப்பு 











அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 





வேளாண்மை துறை 
அறிவிக்கை 


[அரசாளைள இலை) எம்‌ 287, வேளாண்மை (AP3) துறை, நாள்‌ 4 டிசம்பர்‌ 2020./ 


1985 ஆம்‌ ஆண்டு உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்‌ 27 ஆம்‌ பகுதியில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌, 02-03-2011 ஆம்‌ நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின்‌ பாகம்‌ - Il பிரிவு (0)-இல்‌ 12 ஆம்‌ 
பக்கத்தில்‌ வெளியிடப்பட்ட வேளாண்மைத்‌ துறையின்‌ |((1)/&0/8/2011 ஆம்‌ எண்‌ அறிவிக்கையில்‌ பின்வரும்‌ திருத்தங்களை 
இதனால்‌ செய்கிறார்‌. 


திருத்தங்கள்‌ 
மேற்சொன்ன அறிவிக்கையின்‌ அட்டவணையில்‌, நெடும்பத்தி (௫) -இல்‌ 'அலுவலர்கள்‌' என்ற தலைப்பின்‌ கீழ்‌, 
(1) "8 வேளாண்மை உதவி இயக்குநர்‌ (குரக்கட்டுப்பாட்டு பிரிவு) என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “8 வேளாண்மை 
உதவி இயக்குநர்‌ (ககவல்‌ மற்றும்‌ தரக்கட்டுப்பாடு)?” என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்படவேண்டும்‌; 


(2 “9. வேளாண்மை உதவி இயக்குநர்‌ (குரக்கட்டுப்பாட்டு பிரிவு), திருவள்ளூர்‌”', என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, 
“9, வேளாண்மை உதவி இயக்குநர்‌ (குகவல்‌ மற்றும்‌ தரக்கட்டுப்பாடு, திருவள்ளூர்‌” என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌. 
அறிவிக்கை-।| 
அரசாளைள நிலை) steer 287, வேளாண்மை (AP3) கறை, நாள்‌ 4 சம்பா 20.20./ 

1985 ஆம்‌ ஆண்டு உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்‌ 26&, ஆம்‌ பகுதியில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌, 02-03-2011 ஆம்‌ நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின்‌ பாகம்‌ - Il பிரிவு (0)-இல்‌ 13 ஆம்‌ 
பக்கத்தில்‌ வெளியிடப்பட்ட வேளாண்மைத்‌ துறையின்‌ I1(1)/AG/10/2011 ஆம்‌ எண்‌ அறிவிக்கையில்‌ பின்வரும்‌ திருத்தத்தை 
இதனால்‌ செய்கிறார்‌. 

திருத்தம்‌ 

மேற்சொன்ன அறிவிக்கையில்‌ “வேளாண்மை உதவி இயக்குநர்‌ (குரக்கட்டுப்பாட்டு பிரிவு)?” என்ற சொற்றொடருக்குப்‌ 
பதிலாக, “வேளாண்மை உதவி இயக்குநர்‌ (தகவல்‌ மற்றும்‌ தரக்கட்டுப்பாடு”? என்ற சொற்றொடர்‌ அமைத்து கொள்ளப்பட 
வேண்டும்‌; 

அறிவிக்கை-।|| 
அரசாணை இலை) ster 287, வேளாண்மை (AP3) கறை, நாள்‌ 4 சம்பா 20.20./ 


1985 ஆம்‌ ஆண்டு உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்‌ 32& ஆம்‌ பகுதியில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌, 02.03.2011 ஆம்‌ நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின்‌ பாகம்‌ - Il பிரிவு (0)-இல்‌ 13 ஆம்‌ 
பக்கத்தில்‌ வெளியிடப்பட்ட வேளாண்மைத்‌ துறையின்‌ I1(1)/AG/11/2011 ஆம்‌ எண்‌ அறிவிக்கையில்‌ பின்வரும்‌ திருத்தத்தை 
இதனால்‌ செய்கிறார்‌. 

[1] 


DTP—ll-1 (T-Sup.) (5) 


2 


திருத்தம்‌ 
மேற்சொன்ன அறிவிக்கையில்‌ “வேளாண்மை உதவி இயக்குநர்‌ (கரக்கட்டுப்பாட்டு பிரிவு)” என்ற சொற்றொடருக்குப்‌ 
பதிலாக, ““வேளாண்மை உதவி இயக்குநர்‌ (குகவல்‌ மற்றும்‌ தரக்கட்டுப்பாடு)”? என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌; 


ககன்தீப்‌ சிங்‌ பேடி, 
வேளாண்மை 2 UGE) அணையயர்‌ மற்றும்‌ 
அரசு முதன்மைச்‌ செயலாளர்‌. 


(குமிழாக்கம்‌) 


இ. சுபாமதி, 
இயக்குநர்‌ (ps lun), 
குமிழ்‌ umneAl மற்றும்‌ 

செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 





தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை ஆணையர்‌ அவர்களால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


